Kerala Gazette No. 42 dated 25th October , 2011. 
PART I 


Section iii 


UG 


SEMENT OF KEY 


न्यवर 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் -இ ) துறை 

அறிக்கை 


எண் 10921/ ச . இ . எ . இ . 1/ 2010 / சட்ட 


ம் . 


2010 ஆகஸ்ட் 7 
திருவனந்தபுரம் , - 

1932 சிராவணம் 16 . 


கேரள மாநில சட்டமன்றப் பேரவையின் பின் வரும் சட்டம் 
பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டமன்றப் 
பேரவையினால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2010 ஆகஸ்ட் 
6- ஆம் தேதி ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2010- ன் 13 -வது சட்ட 


ம் 


மூணார் சிறப்பு தீர்ப்பாய சட்டம் , 2010 
சின்னக்கனால் , கண்ணன் தேவன் ஹில்ஸ், சாந்தன்பாறை , வெள்ளத்தூவல் , 
ஆனவிலாசம் , பள்ளிவாசல் , ஆனவிரட்டி , பைசன்வாலி போன்ற கிராமங்கள் 
உட்படுகின்ற மூணார் பகுதியின் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை தீர்வு 
செய்வதற்காக ஒரு சிறப்பு தீர்ப்பாயத்தை உருவாக்குவதற்கு நிபந்தனை 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - சின்னக்கனால் , கண்ணன் தேவன் ஹில்ஸ் , சாந்தன்பாறை , 
வெள்ளத்தூவல் , ஆனவிலாசம் , பள்ளிவாசல் , ஆனவிரட்டி , பைசன்வாலி 
போன்ற கிராமங்கள் உட்படுகின்ற மூணார் பகுதியின் நிலம் சம்பந்தப்பட்டு 
பல்வேறு நீதிமன்றங்களிலும் பிற அதிகார இடங்களிலும் தீர்வு செய்யப்படாமல் 


நிலைநிற்கின்ற வழக்குகளை தீர்ப்பாயத்திற்கு கைமாற்றம் செய்து 
வழக்குகளை தீர்வு செய்வதற்குரிய சிறப்பு தீர்ப்பாயத்தை உருவாக்குவதற்கும் 
அத்துடன் தொடர்புடையதோ அதற்கு ஏற்றதோ ஆன காரியங்களுக்காக 
நிபந்தனை செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 

மூணார் பகுதியின் நிலம் பாதுகாக்கப்பட வேண்டிய தாவரம் மற்றும் 
விலங்கினங்களால் செழிப்பாக இருப்பதாலும் ; 

மூணார் பகுதியில் உள்ள நிலத்தில் பெருமளவிலுள்ள கையகப்படுத்தலும் 
நிலத்தின் மாற்றங்களும் பதித்துக் கொடுத்த தேவைகள் தவிர பிற 
தேவைகளுக்காக நிலத்தை பயன்படுத்துவதும் மூணார் பகுதியின் நிலம் மற்றும் 
இயற்கை வளங்களுடையவும் பகுத்தறிவற்ற சுரண்டல் ஏற்பட்டுள்ளபடியாலும் ; 

மூணார் பகுதியிலோ அதன் மீதோ உள்ள கையகக்காரர்களை 
காலி செய்வதற்கும் சட்டப்படியல்லாததோ அல்லது சட்ட விரோதமானதோ 
ஆன கட்டுமானங்களையோ பிற கட்டிடங்களையோ இடித்து மாற்றுவதற்கும் 
பல்வேறு சட்டங்களின் அடிப்படையில் அரசு நடவடிக்கைகள் 
எடுத்துள்ளதாலும் ; 

கேரள உயர்நீதிமன்றம் உட்பட்ட நீதிமன்றங்களிலும் பல்வேறு அதிகாரகுழு 
மங்களிலும் அதிகமான விவகாரங்களும் வழக்குகளும் தீர்வு 
செய்யப்படாமல் நிலைநிற்பதாலும் ; 

பெரும்பாலான வழக்குகளில் ஆவணங்களின் விளக்கமான 
பரிசோதனையும் சான்றிதழும் தேவைப்படுகின்ற வசிப்பிட சொத்துக்களின் 
வழக்குகளான படியாலும் ; 

ஒரு குறிப்பிட்ட காலவரம்பிற்குள் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஒரு 
சிறப்பு தீர்ப்பாயத்தை உருவாக்கி இந்த எல்லா வழக்குகளிலும் 
இறுதிகட்ட ஆணைக்காக அரசு நோக்கமிட்டுள்ளதாலும் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்றாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படுகின்றது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1 ) இந்த சட்டம் மூணார் சிறப்பு 
தீர்ப்பாயச்சட்டம் , 2010 என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2010 ஜூன் 14ஆம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாக 
கருதப்படவேண்டும் . 

2 . விளக்கங்கள் . இந்த சட்டத்தில் , சந்தர்ப்பம் வேறு வகையில் 
தேவைப்பட்டாலன்றி , 

( எ ) " அதிகாரக்குழு " என்றால் மூணார் பகுதியின் வழக்குகளை தீர்வு 
செய்வதற்கு அரசு ஏற்படுத்தியுள்ள அதிகாரக்குழுமங்கள் என்று 
பொருள்படுகின்றதும் அதில் எந்த ஒரு அரசு அலுவலரின்முன் மூணார் 


பகுதியுடன் தொடர்புடைய வழக்குகள் தீர்வு செய்யப்படாமல் 
நிலைநிற்கிறதோ அந்த அலுவலர் உட்படுகின்றதும் ஆகும் . 

( பி ) " தலைவர் எனில் தீர்ப்பாயத்தின் தலைவர் என்று பொருள்படும் . 

( சி ) " நீதிமன்றம் " எனில் கேரள மாநிலத்தின் உரிமையியல் 
நீதிமன்றங்கள் என்று பொருள்படும் . 

( டி ) “ வழக்கு ” எனில் மூணார் பகுதியின் நிலத்தின்மீதோ அல்லது 
நிலத்துடன் தொடர்புடையதோ ஆன உடமை உரிமையோ கைவச 
உரிமையோ உபயோகமோ ஏதேனும் பிற உரிமையோ அதைப்போன்று 
அத்தகைய பகுதியின் எல்லா கட்டுமானங்களும் நிலத்தின் பிற உபயோகங் 
களும் சம்பந்தப்பட்டு ஏதேனும் அதிகாரக்குழு மற்றும் நீதிமன்றங்களின் 
முன் தீர்வு செய்யப்படாமல் இருக்கின்ற எல்லா வழக்குகளும் என்று 
பொருள்படும் ; 

( இ ) “ உயர்நீதிமன்றம் எனில் கேரள உயர்நீதிமன்றம் என்று 
பொருள்படும் ; 

( எப் ) உறுப்பினர் எனில் தீர்ப்பாயத்தின் உறுப்பினர் என்று 
பொருள்படும் ; 

( ஜி ) “ மூணார் பகுதி " எனில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 
தேவிகுளம் , உடும்பன்சோலை போன்ற தாலுக்காக்களின் சின்னகனால் , 
கண்ணன் தேவன் ஹில்ஸ் , சாந்தன்பாறை , வெள்ளத்தூவல் , ஆனவிலாசம் , 
பள்ளிவாசல் ஆனவிரட்டி , பைசன்வாலி போன்ற கிராமங்களில் உட்படும் 
முழு நிலமும் என்று பொருள்படும் ; 

( எச் ) " அறிக்கை எனில் அலுவலக அரசிதழில் வெளியிடப்பட்ட 
அறிக்கை என்று பொருள்படும் ; 

( ஐ ) " குறிப்பிடப்பட்டது எனில் இந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப் 
பட்ட சட்டங்களால் குறிப்பிடப்பட்டது என்று பொருள்படும் ; 

( ஜெ ) " தீர்ப்பாயம் எனில் இந்த சட்டத்தின் பிரிவு 3 - ன் கீழ் 
உருவாக்கப்பட்ட சிறப்பு தீர்ப்பாயம் என்று பொருள்படும் . 


3 . தீர்ப்பாயத்தின் உருவாக்கமும் அதன் அமைப்பும் 
கடமைகளும் . (1) அரசு , அரசிதழ் அறிக்கை மூலம் , இந்த சட்டத்தின்கீழ் 
உள்ள அதிகாரங்களையும் கடமைகளையும் நிறைவேற்றுவதற்காக மூணார் 
சிறப்பு தீர்ப்பாயம் என்ற பெயரில் ஒரு தீர்ப்பாயத்தை உருவாக்க வேண்டும் . 


( 2 ) தீர்ப்பாயத்தில் மூன்று உறுப்பினர்கள் இருக்கவேண்டியதும் 
அதில் ஒருவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசனை 
செய்து அரசு பெயர் நியமனம் செய்கின்ற ஒரு மாவட்ட நீதிபதி ஆக 
இருக்கவேண்டியதும் அந்த நபர் தீர்ப்பாயத்தின் தலைவராகவும் 
இருக்கவேண்டும் . 

( 3 ) தீர்ப்பாயத்தின் இரண்டு பிற உறுப்பினர்களையும் அரசு பெயர் 
நியமனம் செய்ய வேண்டியதும் அதில் ஒரு உறுப்பினர் மாவட்ட 
நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு தகுதியுடையவராகவும் பிற உறுப்பினர் 
மாவட்ட நீதிபதி பணியிலிருந்து ஓய்வு பெற்றவராகவும் இருக்கவேண்டும் . 

( 4 ) தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களுக்கு நல்கவேண்டிய 
ஊதியமும் படிகளும் பிற நிபந்தனைகளும் காலவரையறைகளும் 
குறிப்பிடப்பட்டப்படி இருக்கவேண்டும் . 

(5 ) தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களை 1860 - ன் இந்தியத் 
தண்டணை சட்டவிதித் தொகுப்பின் (1850 - ன் 45 - வது மத்திய சட்டம் ) 
பொருளுக்குட்பட்டு வருகின்ற பொது பணியாளர்களாக கணக்கிடவேண்டும் . 

( 6 ) அரசு , தலைவருடன் கலந்தாலோசனை செய்து , தீர்ப்பாயத்திற்கு 
அதன் பொறுப்புகளை நிர்வகிக்க தேவையான அலுவலர்களும் பிற 
ஊழியர்களும் எந்த விதத்திலும் பிரிவிலும் உள்ளவர்களாக இருக்கவேண்டும் 
என்று நிர்ணயம் செய்யவேண்டியதும் அத்தகைய அலுவலர்களையும் பிற 
ஊழியர்களையும் தீர்ப்பாயத்திற்கு நல்கவும் வேண்டும் . 

( 7 ) அலுவலர்கள் மற்றும் பிற ஊழியர்களின் ஊதியமும் படிகளும் 
சேவை நிபந்தனைகளும் குறிப்பிடப்பட்டபடி இருக்கவேண்டும் . 

( 8 ) தீர்ப்பாயத்தின் செயல்பாட்டிற்கு தேவையான நிதி மற்றும் 
நிர்வாக அதிகாரங்களை தலைவர் விநியோகிக்கவோ அல்லது 
குறிப்பிடப்பட்ட சட்டங்களின்படி ஒப்படைக்கவோ வேண்டும் . 

(9 ) இந்த சட்டத்தில் பிற வகையில் நிபந்தனை செய்யப்பட்டுள்ளவிதம் 
தவிர , மூணார் பகுதி சம்பந்தப்பட்டு தீர்ப்பாயத்திற்கு மாறுதல் செய்யப் 
படுகின்ற எல்லா விவகாரங்களும் வழக்குகளும் அத்துடன் தொடர்புடையதோ , 
அதற்கு சாதகமானதோ ஆன காரியங்களும் தீர்ப்பாய விசாரணையும் 
நியாய விதியும் நடத்தப்பட வேண்டியதும் , அவ்வித விசாரணையோ 
நியாயவிதியோ நடத்துவதற்கு அதிகாரமுடைய எந்த ஒரு உரிமையியல் 
நீதிமன்றமும் விநியோகம் செய்கின்ற எல்லா அதிகாரங்களும் அதிகார 
திறனும் உடையதாகவும் இருக்கவேண்டும் . 

( 10 ) தலைவருக்கோ , தலைவர் இதற்காக அதிகாரப்படுத்துகின்ற 
ஏதேனும் பிற உறுப்பினருக்கோ தலைவர் பொறுப்பு ஒப்படைத்த 
வழக்குகளை விசாரிக்க தனியார் ஸிற்றிங் நடத்துவதற்கும் தீர்ப்பாயத்தின் 
அதிகாரத்தையும் கடமைகளையும் அதிகாரங்களையும் விநியோகிப்பதற்கும் 
அதிகாரம் இருக்கும் . 


4 . தீர்ப்பாயத்திற்கு வழக்குகளை கைமாற்றம் செய்தல் (1 ) தற்போது 
அமலில் உள்ள பிற ஏதேனும் சட்டத்திலோ ஆணையிலோ நியாயவிதியிலோ, 
விதியிலோ, அடங்கியுள்ள எதுவும் எவ்வாறிருந்தபோதிலும் உயர்நீதிமன்றமும் 
உச்சநீதிமன்றமும் தவிர ஏதேனும் நீதிமன்றத்தின் அல்லது ஏதேனும் பிற 
அதிகாரக்குழுவின் முன் நிலவிலுள்ள மூணார் பகுதி சம்பந்தப்பட்ட 
எல்லா வழக்குகளும் இந்த சட்டத்தின்கீழ் தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட 
உடனேயே தீர்ப்பாயத்திற்கு கைமாற்றம் செய்யப்படவேண்டும் . 


5 . தீர்ப்பாயத்திற்கு வழக்குகளை ரஃபர் செய்வதற்குரிய உயர்நீதி 
மன்றத்தின் அதிகாரம் . --(1 ) தற்போது அமலில் உள்ள பிற ஏதேனும் பிற 
சட்டத்திலோ ஆணையிலோ நியாயவிதியிலோ, விதியிலோ அடங்கியுள்ள 
எதுவும் எவ்வாறிருந்த போதிலும் மூணார் பகுதி சம்பந்தப்பட்டு உயர்நீதி 
மன்றத்தின் முன் நிலவிலுள்ள எந்த விவகாரத்தையும் இந்த சட்டத்தின்படி 
நிர்ணயம் விதி செய்வதற்கு அதிகாரப்படுத்தப்பட்ட தீர்ப்பாயத்தில் இறுதி 
விதிக்காக கைமாற்றம் செய்வதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு . 


( 2 ) அத்தகைய குறிப்பீட்டில் தீர்ப்பாயத்திற்கு நடவடிக்கைகளுடன் 
முன்செய்வதும் இந்த சட்டத்தின்கீழ் ஆணைகளை நிறைவேற்றுவதும் 
அவைகள் இறுதியானதாகவும் இருக்கும் . 


6 . தீர்ப்பாயத்திற்கு ஒழுங்குமுறை களை உருவாக்குவதற்குரிய 
அதிகாரம் . - அரசின் முன் அனுமதிக்கு உட்பட்டு தீர்ப்பாயம் அதன் 
நடவடிக்கை முறையை ஒழுங்குபடுத்துகின்ற தேவைக்காக இந்த சட்டத்தின் 
நிபந்தனைகள் மற்றும் அதன்கீழ் உருவாக்கப்பட்டுள்ள சட்டங்களுக்கும் 
பொருந்துகின்ற ஒழுங்குமுறைகளை உருவாக்கவேண்டும் . 

7 . தீர்ப்பாயத்தின் அதிகாரம் . தீர்ப்பாயத்திற்கு இந்த சட்டத்தினாலோ 
அதன் கீழிலோ நல்கப்பட்டுள்ள ஏதேனும் அதிகாரத்தை விநியோகிப்பதின் 
தேவைக்காக , 1908- ன் சிவில் நடவடிக்கை சட்ட விதித்தொகுப்பின் (1908- ன் 
5 -வது மத்தியசட்டம் ) அடிப்படையில் ஒரு விவகாரத்தை ஒரு சிவில் 
நீதி மன்றம் விசாரணை செய்வதற்குரிய அதிகாரங்கள் பின் வரும் 
காரியங்களை சம்பந்தப்பட்டதாக இருக்கும் , அதாவது: 

( எ ) எந்த ஒரு நபரையும் ஆஜராக்குவதற்கு கட்டாயப்படுத்துவதும் 
அந்த நபரின் சத்தியவாக்குமூலத்தின் மீதாக பரிசோதனை நடத்துவதும் ; 

( பி ) ஆவணங்களை கண்டு பிடிப்பதற்கும் சமர்ப்பிப்பதற்கும் 
தேவைப்படுதல் ; 

(சி ) சத்தியவாக்குமூலத்தின் மீதான சான்றிதழ் பெறுதல் ; 


( டி ) சாட்சிகளை விசாரணை செய்வதற்காகவோ உள்நாட்டு 
புலனாய்விற்காகவோ கமிஷனை நியமித்தல் ; 

( இ ) ஏதேனும் தீர்மானம் எடுப்பது சம்பந்தமாக ஏதேனும் 
சொத்து அல்லது சாதனத்தின் பரிசோதனை ; 

( எப் ) ஏதேனும் நீதிமன்றத்திலிருந்தோ அலுவலகத்திலிருந்தோ 
ஏதேனும் பொது ஆவணமோ அதன் நகலோ தேவைப்படுதல் ; 

( ஜி ) நிர்ணயிக்கப்படுகிற ஏதேனும் பிற காரியம் . 


8 . நடவடிக்கை முறைகள் நீதிநியாய நடவடிக்கைகளாக கருதப்பட 
வேண்டும் . தீர்ப்பாயத்தின் முன் இருக்கும் எல்லா நடவடிக்கைமுறைகளும் 
இந்திய தண்டணை சட்ட விதித்தொகுப்பின் (1860 - ன் 45 - வது மத்திய 
சட்டம் ) 193 , 219 , 228 ஆகிய பிரிவுகளின் கீழ் வருகின்ற நீதி நியாய 
நடவடிக்கைகளாக கருதப்படவேண்டும் . 


9 . மேல் முறையீடுகள் . - (1) தீர்ப்பாயம் நிறைவேற்றிய தீர்மானத்தை 
எதிர்க்கின்ற அரசிற்கு அல்லது ஏதேனும் நபருக்கு அந்த தீர்மானத்தின் 
தேதி முதல் அறுபது நாட்களுக்குள் மேற்கூறிய தீர்மானத்திற்கு எதிராக 
உயர்நீதிமன்றம் முன் மேல்முறையீடு சமர்ப்பிக்கவேண்டும் . 

எனினும் , துணைப்பிரிவு (1)- ன் கீழ் உள்ள மேல்முறையீட்டில் போதிய 
அளவில் ஒரு சட்ட பிரச்சினை இருந்தால் மட்டும் உயர்நீதிமன்றம் அதை 
அங்கீகரிக்கவேண்டும் மற்றும் மெய் நிகழ்ச்சிகளை மட்டும் சார்ந்த 
நோக்கங்களின் அடிப்படையிலுள்ள ஒரு மேல்முறையீடு அங்கீகரிக்கப்படக் 
கூடாது . 

( 2 ) மேல்முறையீடு நிர்ணயிக்கப்படுகின்ற படிவத்திலும் மெய் என 
சோதித்தறிந்ததாகவும் மற்றும் நிர்ணயிக்கப்படுகின்ற கட்டணத்திலும் 
இருக்கவேண்டும் . 


10 . சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு தடை - இந்த சட்டத்தில் மற்று 
விதத்தில் நிபந்தனை செய்யப்பட்டுள்ளவை தவிர இந்த சட்டத்தின் 
அடிப்படையிலோ அதன் கீழிலோ தீர்ப்பாயம் தீர்மானிக்க வேண்டியதோ 
கைகாரியம் செய்ய வேண்டியதோ ஆன ஏதேனும் பிரச்சினையோ 
தீர்மானிக்க வேண்டிய ஏதேனும் காரியமோ தீர்மானிக்கவோ கைக்காரியம் 
செய்யவோ தீர்வு செய்யவோ எந்த சிவில் நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் 
கிடையாது . 


11 . விதிகளை உருவாக்குவதற்குரிய அதிகாரம் . - (1) அரசுக்கு , அரசிதழ் 
அறிக்கை வாயிலாக , இந்த சட்டத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதற்காக , 
சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு பொருந்துகின்ற விதிகளை உருவாக்கலாம் . 


(2 ) குறிப்பாக மேற்கூறிய அதிகாரத்தின் பொதுத்தன்மைக்கு குந்தகம் 
விளைவிக்காமல் , பின்வரும் அனைத்து அல்லது ஏதேனும் காரியங்களுக்காக 
அத்தகைய சட்டங்களில் வகை செய்யலாம் , அதாவது : 

( எ ) நிர்ணயிக்கப்படுவதற்கு இந்த சட்டம் வெளிப்படையாக தேவைப் 
படவோ அனுமதிக்கவோ செய்துள்ள எல்லா காரியங்களுக்கும் ; மேலும் 

( பி ) நிர்ணயிக்க வேண்டியதோ, நிர்ணயிக்கப்பட வேண்டியதோ ஆன 
ஏதேனும் பிற காரியத்திற்காகவும் . 

( 3 ) இந்த சட்டத்தின்படி உருவாக்கப்படுகின்ற எந்த சட்டமும் அது 
உருவாக்கப்பட்ட பிறகு முடிந்த அளவு விரைவில் சட்டமன்றப்பேரவை 
கூட்டத்தொடரில் இருக்கும்போது , ஒரு கூட்டத்தொடரிலோ அல்லது 
தொடர்ந்து வரும் இரண்டு கூட்டத்தொடர்களிலோ ஆக மொத்தம் 
பதினான்கு நாட்கள் சட்டமன்றப்பேரவையின் முன் வைக்கப்படவேண்டியதும் 
அவ்வாறு அது எந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டதோ அந்த 
கூட்டத்தொடரோ தொடர்ந்து வரும் கூட்டத்தொடரோ முடிவதற்குள் 
சட்டமன்றப் பேரவை மேற்கூறிய சட்டத்தில் ஏதேனும் மாற்றங்கள் 
செய்யவோ அல்லது அந்த சட்டம் உருவாக்க வேண்டியதில்லை என்று 
தீர்மானிக்கவோ செய்தால் அந்த சட்டத்திற்கு அதற்கு பிறகு , அதது 
காரியத்திலாவது போன்று , அவ்வாறு மாற்றம் ஏற்படுத்திய வடிவில் மட்டும் 
பலனுடையதாகவோ அல்லது எந்த பலனும் இல்லாமலோ இருக்கும் . 
இருப்பினும் அத்தகைய ஏதேனும் மாற்றமோ இரத்து செய்தலோ அந்த 
சட்டத்தின்படி முன்னமே செய்யப்பட்டுள்ள ஏதேனும் காரியத்தின் 
பொதுத்தன்மைக்கு குந்தகம் விளைவிக்காததாக இருக்கவேண்டும் . 


12 . தீர்ப்பாயத்தின் செயல்பாட்டை இடைநிறுத்தம் செய்வது . - (1 ) 
இந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பாயத்திற்கு கைமாற்றம் செய்ததோ 
மாற்றம் செய்ததோ ஆன எல்லா வழக்குகளும் இறுதியாக தீர்வு செய்யப் 
பட்டுள்ளது என்றும் தீர்ப்பாயத்தின் செயல்பாடு இனி தேவையில்லை 
என்றும் அரசிற்கு திருப்தியானால் அறிக்கை வாயிலாக தீர்ப்பாயத்தின் 
செயல்பாட்டை நிறுத்தியதாக ஆணை வெளியிடலாம் . அத்துடன் 
தீர்ப்பாயத்தின் செயல்பாடு முடிந்துவிடுவதும் அத்தகைய காரியத்தில் 
அறிக்கையின் தேதி முதல் அது கலைத்துவிடப்பட்டதாகவும் கருதப்பட 
வேண்டும் . 

( 2 ) துணைப்பிரிவு (1)- ன் கீழ் உள்ள நிறுத்தம் செய்ததோடு தீர்ப்பாயத் 
தின் எல்லா சான்றிதழ்களும் சொத்துக்களும் அது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத் 
திற்கோ அதிகார குழுவிற்கோ அனுப்பிக்கொடுக்கப்படவும் அத்தகைய 
சான்றிதழ்கள் மேற்கூறிய நீதிமன்றத்தின் அல்லது அதிகாரக்குழுவின் 
சான்றிதழ்களின் பாகமாக கருதப்பட வேண்டியதுமாகும் . 


13 . இடர்களை நீக்கம் செய்வதற்குரிய அதிகாரம் . - (1 ) இந்த 
சட்டத்தின் ஏதேனும் நிபந்தனைகளுக்கு பலன் அளிப்பதில் ஏதேனும் 
இடர்கள் எழுந்தால் மாநில அரசிற்கு அலுவலக அரசிதழில் வெளியிட்ட 
ஆணை வாயிலாக , இந்தசட்டத்தின் நிபந்தனைகளுக்கு எதிரில்லாமலும் 
இடர்களை நீக்கம் செய்வதற்கு தேவையானதும் உகந்ததும் என்று 
கருதுகின்ற நிபந்தனைகளை உருவாக்கவோ அத்தகைய நடவடிக்கைகளை மேற் 
கொள்ளவோ செய்யலாம் . 


எனினும் , இந்த சட்டத்தின் தொடக்க தேதி முதல் இரண்டு 
ஆண்டுகளுக்குப்பிறகு அத்தகைய எந்த ஒரு ஆணையும் வெளியிடக்கூடாது . 


( 2 ) துணைப்பிரிவு (1)- ன் அடிப்படையில் வெளியிடப்பட்ட எந்த 
ஆணையும் அத்தகைய ஆணை வெளியிடப்பட்ட பிறகு , முடிந்த அளவு 
விரைவில் சட்டமன்றப்பேரவைக்கு முன்தாக்கல் செய்யப்படவேண்டும் . 


14 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . - (1) மூணார் சிறப்பு தீர்ப்பாய அவசரச் 
சட்டம் 2010 ( 2010- ன் 27 ) இதனால் இரத்து செய்யப்பட்டுள்ளது . 


(2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய அவசரச் 
சட்டத்தின் அடிப்படையில் செய்த ஏதேனும் காரியமோ எடுத்த ஏதேனும் 
நடவடிக்கையோ இந்த சட்டத்தின் கீழ் செய்யப்பட்டதாக அல்லது 
மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படவேண்டும் . 


